APRIL/MAY 2028 


0151 — இலக்கியம்‌ 5 - சங்க இலக்கியம்‌ (அகம்‌) 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ ஓரிரு சொற்களில்‌ விடையளிக்க. 

1. நற்றிணையின்‌ பெயர்க்காரணத்தைக்‌ குறிப்பிடுக. 
செம்பியன்‌ பகல்‌ தீவேட்ட ஞாட்பினும்‌ பெரிது எது? 


2 
3.  செங்களம்படக்‌ கொன்று அவுணர்த்‌ தேய்த்தவர்‌ யார்‌? 
4 


பெருந்தேனிழைக்கும்‌ நாடனுடனான நட்பு. 
எத்தகையது? 

5.  கலித்தொகையைத்‌ தொகுத்தவர்‌ யார்‌? 
“மணிநிற மலர்ப்பொய்கை' என்னும்‌ மருதக்‌ கலி 
யாருடைய கூற்று? 

7. அகநானூற்றில்‌ ஒற்றைப்படை எண்ணமைந்த பாடல்கள்‌ 


எத்திணைக்குரியன? 


8. முல்லை வைந்நுனை - என்ற அகநானூற்றுப்‌ பாடலின்‌ 
ஆசிரியர்‌ யார்‌? 
9. வேம்பு தலையாத்த நோன்காழ்‌ எஃகம்‌ எனும்‌ தொடர்‌ 
உணர்த்தும்‌ அரச மரபு எது? 
10. புனையா ஓவியம்‌ கடுப்பத்‌ தோன்றியவள்‌ யார்‌? 
4613 


பகுதி ஆ--6%5-2 மதிப்பெண்கள்‌) 


பின்வரும்‌ வினாக்களுக்கு ஒரு பக்க அளவில்‌ விடையளிக்க. 


11. (அ) 


(ஆ) 


12. (௮ 


13. (அ) 


(ஆ) 


14. (அ) 


(ஆ) 


கண்டார்‌ கூற்றில்‌ அமைந்த பெரும்பதுமனார்‌ 
பாடற்‌ கருத்தை எழுதுக. 

(அல்லது) 
அலரச்சம்‌ கூறி வரைவு கடாவுதலாக அமைந்த 
அம்மூவனார்‌ பாடலை விளக்குக. 
பரத்தையின்‌ மனவுணர்வை ஆலங்குடி வங்கனார்‌ 
பாடல்வழி விளக்குக. 

(அல்லது) 
'அதுகொல்‌ தோழி காமநோயே' என்று தலைவு 
கூறுவதை விளக்குக. i 


தலைவி புலந்தமையை “வீங்குநீர்‌' - என்ற 
மருதக்கலிவழி எழுதுக. 
(அல்லது) 


“பொதுமொழி பிறர்க்கு என்ற பாடல்வழித்‌ 
தலைவி ஊடல்‌ தீர்ந்தமையை விளக்குக. 


வினை முடித்து மீளும்‌ தலைவன்‌ கூற்றை 
அகநானூற்றுவழி எழுதுக. 
(அல்லது) 


“ஈயற்புற்றத்து' என்ற பாடலின்‌ குறிஞ்சி நில 
வருணனையை எழுதுக. 


2 4613 


15. 


(அ) நெடுநல்வாடை கூறும்‌ அரசனின்‌ வருத்தத்தைப்‌ 
புலப்படுத்துக. 
(அல்லது) 
(ஆ) மாலைக்காலத்துப்‌ பெண்டிர்‌ செயல்களை எழுதுக. 


பகுதிஇ- 6% 10-80 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்குக்‌ கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க. 


16. 


17. 


18. 


19. 


20. 


நற்றிணையில்‌ அமைந்த தோழி கூற்றுப்‌ பாடலின்‌ 
பொருண்மையைக்‌ கட்டுரைக்க. 


குறுந்தொகையில்‌ அமைந்த குறிஞ்சித்‌ 


திணைப்‌ 
பாடல்களை விளக்கி வரைக. 


பாலைக்கலியில்‌ இடம்பெற்ற தொன்மச்‌ செய்திகள்‌ 
குறித்து விளக்குக. 


கயமனார்‌ பாடிய அகநானூற்றுப்‌ பாலைப்‌ பாடல்‌ 


குறித்துக்‌ கட்டுரைக்க. 


நெடுநல்வாடை, தலைவியின்‌ மனவருத்தம்‌ குறித்து 
ளக்குக. 


8 4613 


